ஸரீ 
ஸ்ரீமதே ராமானுஜாய நம 
௫ 


அரசசனையின சிறப்பு. 


ஸ்ரீரங்கஸ்தல வேங்கடாத்ரி கரிகிர்யாதெள 
சதேஷ்டேோத்தரே. 

ஸ்தானேக்ராம நிகேதனேஷுாச சதா 
ஸான்னித்யமாஸேது ஷே. 
அர்ச்சாரூபிணமர்ச்சகாபிமதித;ஸ்வீகுர்வதே விக்ரஹம்‌. 
பூஜாஞ்சாகில வாஞ்சிதான்‌ விதரதே ஸ்ரீசாய தஸ்மை நம: 


என்கிறபடியும்‌, அஸனாத்யனுயாகாந்தம்‌ அர்ச்சனம்‌ யண்மயாக்ருதம்‌ 
என்றும்‌ பக்கர்களால்செய்யப்படும்‌ பற்பல பூஜைகளையும்‌ 
அர்ச்சனைகளையும்‌ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய 
அனுக்ரஹத்தைச்செய்து கொடுக்கும்‌ அவதார விசேஷம்தான்‌ 
அர்ச்சாவதாரம்‌. 





செய்ய பரத்துவமாய்‌ சீரார்வியுகமுமரய்‌ 
துப்யவிபவமுமாய்‌ 

இவற்றுளெங்கும்‌ நின்றாலும்‌ அர்ச்சாவதாரம்தான்‌ எளியது என்பது 
ஆழ்வாரின்‌ அருள்மொழியன்றேோ. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு 
இதிஹாஸங்களிலும்‌ புராணாதிகளிலும்‌ கூறப்பட்டுள்ள 
அர்ச்சனைகள்‌ எனப்படும்‌ அவன்புகழினைப்பாடிக்‌ துகிக்கோமானால்‌ 
பாதத்தில்‌ துளஸி, புஷ்பங்களைச்‌ சேர்த்தோமானால்‌ ஸகல கார்ய 
ஸிக்தியும்‌ அஷ்ட ஐஸ்வர்யங்களும, கோரியபலன்களும்‌ 
கிடைக்கும்‌ என்பது திண்ணம்‌. இந்த அர்ச்சனைகள்தான்‌ நம்‌ 
முன்னோர்கள்‌ மூர்த்திமந்த்ரஜபம்‌ என்று சொல்லப்படுகிற 
இடங்களில்‌ செய்து வந்திருக்கிறார்கள்‌. மேலும்‌ இந்த 
அர்ச்சனைகளை அனுதினமும்‌ பாராயணம்‌ செய்வதால்‌ ஸ்ரீ 
ராமாயணம்‌, ஸ்ரீபராகவகம்‌, மற்றும்‌ அந்தந்த திவ்ய தேச 
எம்பெருமான்களை போற்றி வழிபட்டதான புண்ய பலன்களும்‌ 
கிடைக்கும்‌. அதிலும்‌ இதில்‌ சொல்லப்பட்ட ஸ்ரீ ராமாயண 
அர்ச்சனை, அஷ்ட்டோத்தர திவ்ய தேச அர்ச்சனை 
மஹாலக்ஷ்மிஅர்ச்சனை போன்றவை எளிதில்‌ கிடைக்காததாகும்‌. 
ஆகையால்‌ நம்முன்னோர்கள்‌ நமக்காக புராணங்களிலிருந்து 
ஏற்படுத்திக்தந்த பற்பல திவ்யதேச அர்ச்சனைகளை எல்லோரும்‌ 
எல்லா அர்ச்சக ஸ்வாமிகளும்‌ கற்று பகவானின்‌ திருவடிகளில்‌ 


அர்ச்சித்து எல்லோருக்கும்‌ ஸகல ஸெளபாக்யத்தையும்‌ பெற்றுத்தர 
ப்ரார்த்திக்கிறேன்‌. 

இதில்‌ தரப்பட்டுள்ள நாமாவளிகளை தற்காலக்கல்‌ 
வெட்டுக்களில்‌ அந்தந்ததிவ்ய தேசங்களிலும்‌ 
பற்பலஸன்னதிகளிலும்‌ பொறித்துவைக்காலே பிற்கால 
ஸந்ததியினருக்கு மிகவும்‌ உபயோகமாகிற கைங்கர்யமாகும்‌ 


தாஸன்‌, 
க. ஸ்ரீராமன்‌ பட்டாச்சாரியார்‌ 


